GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Rs . 4 . 80 Paise. 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


- 


- 


- 


நமயே வெ 


வல்லும் 


No . 310A ] 


சென்னை , •வெள்ளிக்கிழமை, நவம்பர் 2 , 2012 

ஐப்பசி 17 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பக்கங்கள் . 


பொருளடக்கம் 


சட்டமுன்வடிவுகள் : 
எண் 55/ 2012 - தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு 

பல்கலைக் கழக (திருத்தச் ) சட்டம் . 
எண் 56 / 2012 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் 4 ) சட்டம் . 


2 - 3 


5 - 11 


IV- 1 Ex . (310A) (T ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2012 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 55 / 2012 . 


2004 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு 
பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : -- 


குறுந்தலைப்பும் 
தொடக்கமும் . 


1 . ( 1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் 
விளையாட்டு பல்கலைக்கழக (திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 


(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 2 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


12 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 2004 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 

சட்டம் 
தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் 

9 / 2005 . 
பிரிவில் , (3) ஆம் உட்பிரிவிற்கான இரண்டாம் வரம்புரையில் ," அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக ," எழுபது ஆண்டுகள் ” என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


நீக்கமும் 

காப்பும் , 


3 . ( 1) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு தமிழ்நாடு அவசரச் 
பல்கலைக்கழகத் (திருத்த ) அவசர சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

சட்டம் 

11 / 2012 . 
(2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ , 
அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ, இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான 
முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணை 
வேந்தரானவர் , 2004 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு 
பல்கலைக்கழக சட்டத்தின்படி (தமிழ்நாடு சட்டம் 9/ 2005 ), தமது அறுபத்தைந்து வயதினை 
நிறைவெய்தும் வரை பதவி வகித்தல் வேண்டும் . தற்போது அரசானது , கல்வியாளர் பெறும் 
அறிவானது இம்மாநிலத்தில் உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டுக்களை வளம்பெற 
செய்வதற்காகப் பயன்படுத்தப்படுவதற்கு இயல்விக்கும் வகையில் , 2009 - ஆம் ஆண்டு மையப் 
பல்கலைக்கழகங்கள் சட்டத்திற்கு ( மையச் சட்டம் 25 /2009) இணையாக துணைவேந்தரின் ஓய்வு 
பெறும் வயதினை அறுபத்தைந்திலிருந்து எழுபது வயதாக உயர்த்தும் வகையில் மேற்சொன்ன 
9 / 2005 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தைத் திருத்துவதென முடிவு செய்தது . 
அதற்கிணங்கிய வகையில் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் 
விளையாட்டு பல்கலைக்கழகத் (திருத்த ) அவசரச் சட்டமானது (தமிழ்நாடு அவசரச் சட்டம் 11/ 2012 ) 
2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 30 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்டு அது , 
2012 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 2 - ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் 
வெளியிடப்பட்டது . 


2 . இந்தச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக அமையவிழைகிறது . 


என் . ஆர் . சிவபதி , 
பள்ளிக் கல்வி , விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் , 

சட்டம் , நீதிமன்றங்கள் மற்றும் 
சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


அ .மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2012 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 56 / 2012 . 


2012 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
மேலும் குறிப்பிட்ட சில தொகைகளை ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . இந்தச் சட்டம் , 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் 4 ) சட்டம் குறுந்தலைப்பு . 
என வழங்கப்பெறும் . 

2 . மாநில அரசு , 2012 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய 2012 - ஆம் 
நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் தேவைப்படுகிற ஐயாயிரத்து ஆண்டு ஏப்ரல் 
அறுநூற்று பதினேழு கோடியே பதினான்கு இலட்சத்து முப்பத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு 

திங்கள் 
மேற்படாத மேலுமானதொரு தொகையை 

1 - ஆம் நாளில் 
தொடங்கிய 
நிதியாண்டின் 
பணிகளுக் 
காகவும் 
நோக்கங்களுக் 
காகவும் 
மாநிலத் 
தொகு 
நிதியத்திலிருந்து 
துணை நிதி 
ஒதுக்கம் 
செய்தல் . 


( a ) இணைப்புப் பட்டியலின் (3) - ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , 
அந்த ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் வழங்கப்பட்ட துணை 
மானியங்களையும் ; 

(b ) இணைப்புப் பட்டியலின் (4 )- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , 
அந்த ஆண்டிற்காக மாநிலத் தொகு நிதியத்திற்குச் சாட்டப்பட்ட துணைச் 
செலவினத்தையும் ; 

எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
2 - ஆம் பாவர் காண்க 

பழக்நானம் தொனகசுருக்கு மேற்படாமல் 
சட்ட ,மாரம் 

மதியத் 
போகலயாக தொருந்தியத்திற்குச் 

மொத்தம் 
பாக்காக்கப்பட்டது . கட்டப்பட்டது 


- காரி - 


பணிகளும் நோக்கங்களும் 


ताकत 


11] 


E 


1 பார் மன்றம் 


வருவாய் 


1000 


1 , 000 


மூல நாம் 


கடன் 


7 ஆளுநர் பற்றும் அவர்களாக 


பராய் 


1 .00 


1000 


மூலதாம் 


! 


கடன் 


: 


நீதி நாகம் 


வாயாய் 


10, 100 


Tea 


25 . 11 ,000 


மூதாம் 


படன் 


ஆது தாவிய பாறும் பரந்துபடார் நாந் தாற 


பாய் 


13, 17 


. 


0 


13.175 .00 


மூவநாப் 


5 மங்க மத் து 


பெருபாய் 


FT .47240p 


கந.47 24 . 000 

FEEO ,000 


மூதாம் 


BE EL DOO 


ந சாதாட பராமரிப்பு காங்நடை பராபரிப்பு பார்வளம் மற்றும் 

பண்பாடு பற 


வருவாய் 


11, 95 ,51 .DED 

1. ) 


111000 

1, 000 


அவதாப் 


கடா 


பரீகளாய் காதோட பராமரிப்பு , பார்காம் மாறும் பாத் 
துடா 


போய் 


EEEEEE 

2 ,000 


Z242 

2 ,000 


மூலதனம் 


நபரங்காப் காஸ்றாட பராமரிப்பு பாங்வாம் மாறும் பாவாத் 

து 


வருவாய் 


2 . 


p 


Z 


மூாதனம் 


கடன் 


பெந்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாற்றும் 
சட்பமாயினர் நலத் துகா 


Fuly 


1 , 45 , 20 ,000 


1 ,4 


00 


மானம் 


E . O 


கடர் 


10 கட்டிக நரிகா ( ills 


மற்றும் பதிவுத் தா 


5 , 49 ,05 , 000 


44 


பெருபாய் 
மானம் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இசைப்புப் பட்டியல் 
- பூம் பிரியக் காங்க) 

கீழ்க்காம்தொபக்காருக்கு மேற்படாமல் 
சட்டமன்துப் 

பாதியது 
பேராபயாய் 

பொந்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


பணிக்கரும் நோக்கங்களும் 


நிகரி - 

4 
என் 


[ 1 ] 


[2 ] 


( க ) 


( 


.) 


ரூ 


H . 


11 பந்தினாத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதியநகங்க பரி மற்றும் வருவாய் 
பதியுந் துயர 

மூலதனம் 


கன் 


11 கூட்டுறவு காட்டுறாபு , பண்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் 


பருவப் 


1 , 


மூாதனம் 


கடன் 


13 பாய் மற்றும் ங்கராயர் பாதுகாப்பு கூட்டுறம் பார் 

மற்றும்நுகார் பாதுகாப்புத் துறை 


நடருவாய் 


14 ,03, COINS 


14 ,03, 000 

1,000 


மாதானம் 


1 , 000 


| எரிசக்தித்து 


வருவாய் 


24மப் 


2 , 042,54, 00 ,000 


முப்பதாம் 


1 . 


1 ,000 , 00 , 1 , 000 


15 நிதித் துறை 


11 12 DSCUE 


11 ,45 ,0E DOO 


வருவாய் 
மூயதாம் 


கடன் 


TOUDED OUT 


10, 00 ,00 , DIO 


IT நாத்தறி மற்றும் பாலும் பாகத்தறி கத்திரன் , துணிநூல் 

பற்றும் கதரத்துவம் 


1 


. D DUO 


197 , 57 ,00 , 000 


நருவாய் 
முயபாம் 


5 . 2500 . 00 


B . EE , 

GOO 


15 நர் திராடத் தொங்கள் பாம் பாடாகப் பொருட்கள் 

[ கைத்த பாகத்திறன் . துகநங் மற்றும் தர்த் துடம் 


வருவாய் 


முகம் 


கடா 


10 , 00 , 0 , 


10 , 00 , 00 ,000 


1 மக்கர் நல்வாழ்வு பற்றும் குடும்ப தபத் நாற 


வருபாய் 


. 
2, 000 


25 ,000 
1 , 000 


முகம் 


ஈடன் 


E0 பயர் கல்வித் துறை 


தாபாய் 


5000 


5 . 00 


மூலதனம் 


S00,000 


1 , 52 , 55.00 


15.0 


கன் 


21 நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் தாம் 


பாவாய் 


2 .00 


2 ,000 


முதனப் 


24 , 0p 


14 . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
நம்பிரிகக் காண்க 

கீழ்க்காரணம் தொங்க்கருக்கு சமர்ப்டாபய் 
போங்யாய் தோததிதியத்துச் 

பொத்தம் 
பாங்கரிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


கோரி 


பனிகளும் நோக்கங்களும் 


ATRA 


ਆ 


7Z - 


உள்துறை , பது பிராக்கு 


ம் ஆயத்தீர்கமாத் தலற்ற 


வருவாய் 
பாதயம் 


4 . 10 , 55 ,000 


4 . 105,000 

1,000 


1000 


73 தியாப்பு மற்றும் மீட்புப் பணிகள் [ சார மதுபிபக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் தூாத) 


வருவாய் 


15 . 5 ,50,000 


13, 98 , 5A 


மூலதனம் 


T 


10 


கடர் 


14 சாரக்காவைகள் ( டர் துரை, மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்ப்பது தும் 


பபாய் 


305 ,75 ,000 


3 , 05 ,79 .Due 


பாதாம் 


கடன் 


இயக்படர்திகர் குறித்த சட்டங்கள் - நிருபம் நர்துறை, 
பதுங்குமற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


கதாபாய் 


5 . 


D 


கட்டி 


மாதனம் 


1 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற பார்த்தித் துறை 


101,31,000 


1 .0161,000 


வருவாய் 
பயதாம் 


கடன் 


400 ,DD 


35 ,45 ,DD ,000 


I தொழில் துறை 


வருவாய் 


PI. HE 


மூவாம் 


574,000 

1 , 000 
15 . 5 ,00DED 


1,57, 150 

1 .ED 
353, 03 .00 


கடன் 


செய்து மற்றும் விளம்பரம் ( தமிழ் பொரிச்ச , அறநிலைபாதகம் 
பற்றும் செய்தித் துறை) 


நடருவாய் 


15 . E .AC,000 


ISLEAD.000 


ED00am 


SOO , DEO 


முதமாம் 
கடம் 


* கற்று - கால் மற்றும் கப்பாடு தப்பா பற்றும் 
பப்பாட்டுத் துறை 


கருவாய் 


15 .9TH 


15 .5T. LL 
1 , 10 ,02, 


மூப்பததாம் 


1 


.GE. IO 


கன் 


30 எழுது பொயூர் மற்றும் அந்த - (தமிழ் பொரிச்சு , 

துதிபயங்கள் பற்றும் செய்தித் தர 


வருவாய் 


பாதாம் 


5 ,50,000 


FOODE 


கடன் 


3 நவல் தொடங்நுட்ப 


துமா 


1 .ON 


1 . 


வருவாய் 
மூங்தாய் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
Fம்பினயக் காக்க 

கீழ்காரம் தொங்சுகளுக்கு மேற்ப்பாமல் 
சட்டமன்றப் 

பாதியம் 
பேரலையாக 

போத்தம் | 
பாக்கரிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


பட்ட | 


பணிகளும் நோக்கங்களும் 


என் 


12 தோழியானர் 4ம் பேய்ப்புத் துறை 


H , 


T5 , 000 


6 , 


பருபாய் 
மூதாம் 


75 , 000 
400 


4 .00 


கடன் 


14 நகராட்சி நிருவாகப் பற்றும் குடிநீர் வழங்கல் துறை 


வாயாட 


Z ,25, 75 .00 


2 , 23 , TE.. ப்ப்ப் 
173 .5E. 


மூர்தாம் 


SEAE . DE , 000 


கடன் 


- III 


15 பானியார் மற்றும் பாகம் சீர்திருத்தத் துசும் 


பெருவாய் 


2 . E4 ,ZEDIO 


LT 25. HEAD 


30. 23 . 27 000 


முதம் 


3 . திட்டம் , பார்க்கி மதுப் சிறப்பு முயற்சியர் துஙா 


5 .00 


பாய் 
மூலதனம் 


200 


37 பதுமிலக்கு மற்றும் ஆயத்திகடர் சறை, பது பேக்கு 

மற்றும் பத்திர்கடத் துகா ) 


வருவாய் 


1 . 


, 4 . 


1 , 00 ,00 ,000 


முப்பதாம் 


L + 


38 பொதுத் தாறு 


புதுப்ப 


7 .05. 1 


7 . 05 .00 ] 


மூலதனப் 


கடன் 


39 சுட்டடங்கள் பொதுப் பணித்தர் 


1 ,50, 24 , டி 


1 , 5 , 14 , 000 


பெருநாய் 

தாய் 


193 ,100 


1 . 35 , 1E .EO 


சுடன் 


40 II + El - போதுப்பணித் துப்பு: 


பெருமாய் 


பேப் 


5 . 
52 .00 


பூரகம் 


TZ .COD 


கடன் 


41 எருாரத் துறை 


வருவாய் 


இருந் 


ZO81 15 .00 


33 , 05 , 00D 

1000 


சங்தாம் 


1 , 100 


4 பார்சு பொரிச்சி மற்றும் பாராட்சித் துறை 


வருவாய் 


152. 44 71 000 


15 , F .TION 

- 3000 


ராதானப் 


4 . 


III 


10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
உயூம் படாயக் காண்க 


இழக்காம்தொடக்கருக்கு மேற்படாமல் 


கோரி 


பணிகளும் நோட்டங்களும் 


மொத்தம் 


ஈன் 


போபாய் 
வாக்காரிகப்பட்டது 


சாட்டப்பட்டது 


[ 3 ] 


4 பள்ளிக் கங்வித் துறை 


1Ippa 


வரூபாய் 
முபதாம் 


15 . 
5 . 00 


+ 


4 குறு , சிறு மற்றும் நடுத்தாது தொழில் நிறுவனங்கள் துறை 


பருபாய் 


சார 


முப்தாம் 


5 . 0 


4 ,000 


ஈடன் 


4 சமூக நாம் பற்றும் சத்துயுத் திட்டத் துறை 


1TZ , கா , 


12T 24 , 67 , 000 


வருவாய் 
மூயதாய் 


| 


ஈடா 


| 


45 தமிழ் வார்ச்சி தமிழ் பகார்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தித் தாறு 


நம் 


2 , 01 ,52 ,000 


பருபாய் 
மூயதாம் 


ELEE 


1 , 0gm 


1 ,000 


- இந்து சமய அடிநிபையந்தார் தமிழ் பார்க்க 

கறிகாயங்கர் மற்றும் பெய்தித் துறை 


1 ,00D 


1 ,000 


ஒருபாய் 
மூலம் 


கடன் 


4 போக்குபத்துத் துறை 


வருபாய் 


EN ,00 ,01, DDD 


200, 00 ,01000 


மூலம் 


1 . 4 


1 . 000 
15 . 91, 00, 000 


கடன் 


15 . 51 .0CDOD 


* இரநாருர் நகர் மற்றும் பிரகாயாட்டு மேம்பாட்டுத் துறை 


வருப்பாய் 


3 . 55 . UE PEO 


S .EE ,02 ,000 


மூபநாப் 


கடன் 


5 சாதியங்களும் , மரிய புக்கால நன்மைகளும் 


பருபாய் 


ED 


3 , 000 


மூயாப் 


* 


51 இயங்கச் தங்கள் குறித்த துயர் தாப்பு 


T.SU, CUS 


ES , S7 . 50 ,000 


வருபாய் 

தாம் 


கடன் 


4 மாற்றுத் திறார்கள் நலத் துறை 


வருடி 


க . 


5 . COD 


மூாதகம் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


11 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரியைக் காண்க 


டாரிகளும் நோக்கங்களும் 


போரி 
க்கை 
비 


கீழ்க்காணும் தொய்க்கயாக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் நநியத் 

மொத்தம் 
போனவாரிப் 
வாக்கரிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 5 ) 
ரூ.] 


ரூ .] 


ரூ .] 


5 கனம் சுற்றுக்கு ழங் மற்றும் வனத் துறை 


வருவாய் 
பதாம் 


125 .57,000 

2 .00 


15 ந1 ,000 

2 , 000 


கடா 


கடன் பெங்வுகள் 


பெருபாய் 


1 ,000 


முதனய் 


கடர் 


பொதுக் கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 
மூங்தளம் 


கடன் 


1000 


1 . 10 


- டடபடட 


பொந்தம் 


வருவாய் 
மூலதாப் 
கடன் 


40 , 54,540 
T . ED- E5,000 


3 . 751 , 16 , 00 ,000 

164 , 22,67. 000 
1 ,45 , TC ,C2-00 
5 . ETE , CE , S . 


5 , 801,70, 51 , 000 

335 , 75 , 72,000 
1, 425 ,TO , OF ,000 


பெருமொத்தம் 


1000 
# 2 . TE . TECH 


5 ,517 .14 


. 0 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விகாக்கவுரை . 


இசட்ட முன்வடிப்பின் 


( a ) 2012- ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காசு தமிழ்நாடு சட்டமன்றப் பேராவயாங் 

அரமதிக்கப்பட்ட துளை மாளியங்களையர் 


( 6 ) சந்த ஆண்டிற்காக , பாநியத் தொகுத்தியத்தின் மீது சாட்டப்பட்ட துணைச் செயபாத்தையும் 


எதிர்கொள் பதப்ருத் தோப்பட்படும் தொய்க்கரிய மாநில நொரு நிதியத்திலிருந்து துக்கடு செய்ய வலக செய்வதற்காக , அரசமைப்புச் 
சட்டத்தின் 24 - ஆம் உறுப்பின் ஆம் கறுடன் இனைத்துப் பொழர் கொள்ளப்பட வேண்டிய E - ஆம் பரப்பினாயொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ .பர்னசெல்வம் 
நிதி அமைச்சு 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


